A 
IN iR armer") 


+ 


Ney 
ட்‌ ¿y 
mot 


i A nt nt TA ( \ n | 
| (மு NN விடயம்‌ z 
{oo இ 


WORN 


ng, Ps 


பர 
IE 
% TA டச்‌ EA: 
7 


1, 
a eis: ஹல்‌ 
N vl] ln 


Wa 


NS 


அத்தம்‌, 
, 71 | 


SS = 


\\ 


NS 
> 
y 


aod Na 
மண்‌ N pe x 


ப்பி > Ss 
Bs ; we Ze 
॥ ( SS: 

ப | y een 

a — FULLY el Eng, ம்‌ > A Ma 


Ne \ 
BR > > வி | 
1 BD fi i = அவ்‌ . \ 3 . 
j - N FERNE NS NS Py ஆ wi 3 





கழக வெளியீடு, ௬௦௫ 


22 a 
AN 
ட 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, லிமிடெட்‌, 
திருநெல்வேலி-6. சென்னை -1. 
2 1964 | 








NT) 


மாய 


யயர 


y» 
[II 


WT 


ய்‌ 


EZ 
- 
= 
= 


_—. 
o, 
\ 


i 


rm 


‘ 
= m... 






x = 
erst 


ண 


நீல கிரி 


மலையின்மேல்‌ ஒரு தோட்டக்‌ 
காரனிடம்‌ இருந்தது. அவ 
பாதுகாத்து வந்தது. se: 

மணி மிகவும்‌ அழகாய்‌ 
இருந்தது. அதை ஒரு பண்‌ 
ணையார்‌ விலைக்கு 
வாங்கினார்‌. - அவ 


il 


| 


IN 

G 

Bi. 

P | 
€ 
க 
a. 
ட்‌ 
ட 


பிரிய 


| Il மி பாயா பயா 





—— mm 


| 


ii 










il 


ய்ய 


N 





ருடைய மகன்‌ கதிர்வேல்‌ நாய்க்குட்டி — 
யிடம்‌ அன்புடன்‌ பழகிவந்தான்‌. 
நாய்க்குட்டி அவ ட 
னுடன்‌ உலாவச்‌ 
செல்லும்‌. நன்றாய்‌ 
விளையாடும்‌. கோடை ட 
காலம்‌ முடிந்தவுடன்‌ — 
கதிர்வேலின்‌ தகப்பனார்‌ மலையை. 
விட்டு ஊருக்குத்‌ திரும்பிவந்தார்‌. 
ஆனால்‌, மணிக்கு வருத்தம்தான்‌. 
நாய்க்குட்டியை ஒரு கூடையில்‌ 
போட்டு மோட்டார்வண்டியில்‌ வைத்‌ 
தார்கள்‌. அது கூடையில்‌ குடி இருந்‌ 
ததே இல்லை. அதற்கு ஆத்திரம்‌ 
பொங்கிற்று. கூடையைக்‌ கடித்து 
| ஒருபக்கம்‌ வழி உண்‌ 
டாக்கிற்று. கதிர்வேல்‌. 
வேடிக்கை பார்த்துக்‌ 
கொண்டு இருந்தான்‌. 
மணி: மோட்டாரில்‌. 








¿O nr iia ya 
ட்ப te e Hr 
ஆ. 7% 4 < a rd y * 
= a u த A rhs mr - 
poy - = a 1 கடு 
« தை > = > ~ y —_ 


இருந்து கீழே குதித்ததை அவன்‌ 
பார்க்கவில்லை. குதித்ததும்‌ மணி 


ஓடிப்போய்‌ ஒரு புரு 
மறைந்துகொண்டது. 


மோட்டார்‌ புறப்பட்டது. மோட்‌ 
டாரின்‌ ஓசை மணிக்குப்‌ பிடிக்க 


64 இதென்ன வண்டி பிசாசு 
போல்‌ இருக்கிறதே,” ட. 
என்று மணி தனக்குத்‌ ரப டதத உ 
தா Ex ன சொல்லிக்‌ ம ek 
டானே! > இனி யாரு ல்‌ 





என்று ல்‌ டம்‌ கொண்‌ 
டிருந்தது. 


மணிக்குத்‌ தாகம்‌ Ne 
புதரைவிட்டு வெளியில்‌ வந்தது: கதிர்‌ 


3 


வேலைத்‌ : தேடிப்பார்த்தது. எங்கும்‌ 
காணோம்‌. : இரவும்‌ வந்துவிட்டது. 
குளிர்‌ தாங்கமுடியவில்லை. பாதை ஓர: . 
மாக உட்கார்ந்து . அழுதுகொண்டு! 
இருந்தது. அங்கே ஒரு பெரிய நாய்‌ 
வந்தது. ட | 
“ஏன்‌ அழுகிறாய்‌? உனக்கு என்ன: 
நேர்ந்தது?” என்று நாய்க்குட்டி 
யைக்‌ கேட்டது. மணி நடந்தவை 
கனைப்பற்றிச்‌ சொல்லிற்று. . 


“மோட்டார்வண்டி இதற்குள்‌ 
நெடுந்தூரம்‌ போயிருக்குமே. இந்தப்‌ 
பாதை வழியாகப்‌ போனால்‌, ஒருவேளை 
உன்‌ நண்பனைக்‌ கண்டுபிடிக்கலாம்‌,”” 
என்று பெரியநாய்‌ சொல்லிற்று. 

எனக்கு . வழி தெரியா 
என்று மணி சொல்லிற்று. ... ம்‌. 
“முயற்சி செய்‌. ஒருவேளை உன்‌ 
= pe £பன்‌. உன்னைத்‌ GC தடிக்கொண்டு 
4 





லவர்‌ 


u 


w 


= tue 


PALM SR TACT TT 
de ve ira SU 1h ll N Wo 
324 ப (ய படி We 
: PAS 


ம்‌ கரடியும்‌ 


மணியு 


| N Wd 
an Ú 


re we 


al. 


Xo An 


BEZ. 
EN 0 < 
ldap 


i 














குட்டியும்‌. "அதன்‌ அருகில்‌ படுத்து 
உறங்கியது. 

. காலையில்‌ தாய்க்கரடி மணியை 
வழி அனுப்பிக்‌ கொடுத்தது. மோட்‌. 
டார்‌. வண்டிகளும்‌, மாட்டு வண்டி 
களும்‌ போய்க்கொண்டே இருந்தன. 
நாய்க்‌ குட்டியை எவரும்‌ திரும்பிக்‌ 
கூடப்‌ பார்க்கவில்லை. வெயில்‌ நன்றா 
கக்‌ காய்ந்தது. பாதை ஓரத்தில்‌ ஒரு 

குதிரை மேய்ந்துகொண்‌ டிருந்தது. 
| குதிரையின்‌. காலில்‌ அடிபட்டு இருநீ 
அனு. அதனால்‌ நடக்‌ 

கவும்‌ முடியவில்லை, 
நீ ஞு ! குதிரை மணியுடன்‌ 
BIN 4 A அன்போடு பேசிற்று. 
; கட்‌ “நீ பெரிய நாயி 
Br Tg, டம்‌ திரும்பிப்‌ போ 
இட்ட.” வதுதான்‌ நல்லது. 





Be உன்‌ நண்பனைத்‌ 
தேடிக்‌ கண்டுபிடிக்க முடியாது 
10 





| கதிர்வேலும்‌ அவனுடைய தகப்‌ 
rn உ. திறந்து பார்த்‌. 
தார்கள்‌. நாய்க்குட்‌ 
டியைக்‌ காணோம்‌. 
கதிர்‌ வேல்‌ அழு 
தான்‌. அவனுக்குக்‌ 
காய்ச்சல்‌ வந்து. 
விடும்போல்‌ இருந்‌ 
தது. மறுநாள்‌ 
காலையில்‌ ones த்வயம்‌ அரசின்‌ 
கார்‌. ப 
நாம்‌ இ ருவரு é Gure 
Gag ப்‌ பார்க்கலாம்‌. அதைக்‌ . கண்டு 
பிடிக்காவிட்டால்‌, உன்‌ உட்ப கெட்‌. 
டுப்போகும்‌. வா போகலாம்‌,” என்ட 
கூப்பிட்டார்‌. 


o “அப்பா நான்‌ இரவு முழுவதும்‌ 
உறங்கவே இல்லை. மணிக்கு என்ன 


12 








கதிர்வேலும்‌ அப்பாவும்‌ மோட்டாரில்‌ 
புறப்பட்டார்கள்‌. மணி கதிர்வேலின்‌ 
பக்கத்தில்‌ உட்கார்ந்து கொண்டது. 
அதன்‌ வாலை ஆட்டி நன்றியைத்‌ 
தெரிவித்துக்கொண்டது. 


-- 

க்தி 
~ 
= 
— 


INN 


AU 


படு 


ij (dy 
\ | nee 
y ; 


m 


=F = [அர == 
WEL FE u 





“இனிமேல்‌ நீ. ஓடிப்போகக்‌ 
கூடாது. தெரியுமா,” என்று . கதிர்‌ 
வேல்‌ கேட்டான்‌. சரி என்று மணி 
வாலை அசைத்தது. 

14 


- கதிர்வேலிடம்‌ இணைபிரியாமல்‌ — 
இருந்தது. அவன்‌ போகும்‌ இடங்‌ 
களுக்கெல்லாம்‌ மணியும்‌ போகும்‌. . 
சில நாட்களுக்குப்‌ பிறகு கதிர்வேலும்‌, 
அப்பாவும்‌ மலை அடிவாரத்திலுள்ள 
ஒரு சிறிய ஊருக்குப்‌ போய்த்‌ னி 
இருந்தார்கள்‌. 
பக்த ondo “கத்துத்‌. 
- அடர்ந்த காடுகள்‌ இருந்தன. காடு 
களில்‌ கொடிய விலங்குகளும்‌ இருநீ 
தன. கதிர்வேல்‌ மணியை வெளியே 
போகவிடாமல்‌, எப்பொழுதும்‌ தன்‌ 
அருகிலேயே வைத்திருந்தான்‌. மணி. 
அங்கும்‌ இங்கும்‌ ஓடிவிளையாட விரும்‌ 
பிற்று. ஒரு நாள்‌ கதிர்வேலுக்குத்‌ 
தெரியாமல்‌ அது தெருவில்‌ போய்‌ 
விளையாடிக்கொண்டிருந்தது. மற்ற — 
நாய்களிடம்‌ தன்‌ கதையைச்சொல்லிக்‌ — 
கொண்டிருந்தது. நீண்ட நேரம்‌ 
பேசியதால்‌, அதற்குத்‌ தாகம்‌. எடுத்‌ 
15 | 


குது. “ஊருக்கு வெளியில்‌ உள்ள 
குளத்தில்‌ தண்ணீர்‌ குடிக்‌ 
என்று அங்கே சென்றது. aL 
ae குளத்தின்‌ கரையில்‌ spy கிழட்டுப்‌ 
புலி "உறங்கிக்கொண்டு இருந்தது. 
அதற்குப்‌ பற்கள்‌ எல்லாம்‌ போய்‌ 
விட்டபடியால்‌, வேட்டையாட முடி © 
யாமல்‌ ஊர்‌ ஓரமாய்‌ வந்து ஆடுமாடு 
களையும்‌, நாய்களையும்‌ பிடித்துத்‌ 
தின்னுவது வழக்கம்‌. மணி நீர்‌ AGS 
தும்‌ ஓசையைக்‌ கேட்டு, அந்தப்‌ புலி 
விழித்துக்‌ கொண்டது. 

“இன்று. நமக்கு நல்ல வேட்டை 
தான்‌. நாய்க்குட்டி நன்கு கொழுத்து 
இருக்கிறது,” என்று நினைத்து 
நாய்க்குட்டியின்‌ மேல்‌ பாய்ந்தது. 
மணி புலியை எதிர்த்துச்‌ சண்டை 
யிட்டது. புலியும்‌, நாயும்‌ ஒன்றின்‌ a 
- மோல்‌ ஒன்று விழுந்து புரண்டன. 
ஒன்றை ஒன்று கடித்தன. மணி நன்‌ 

16 





ளும்‌. நம்‌ ஊருக்கு வந்திருக்கும்‌ 
பண்ணையார்‌ . வீட்டு நாய்‌. இந்த 
நாயை அவருடைய மகன்‌ கதிர்வே 
விடம்‌ நான்‌  பார்த்திருக்கிறேன்‌,” 
என்று Lop elgipmHsst கூறினான்‌. . 
“அப்படியானால்‌, நாயைக்‌ 
கொண்டுபோய்‌ அவர்களிடம்‌ ஒப்பு 
விக்கலாம்‌. நமக்குப்‌ பணம்‌ கிடைக்‌. 
Gib,” என்று சொல்லி மணியை எடுத்‌ 
துக்கொண்டு பண்ணையார்‌ oe 


வந்தார்கள்‌. 


மணியின்‌ நிலைமையைப்‌ பார்த்‌ 
துக்‌ கதிர்வேல்‌ அழுதான்‌. A 
“என்‌ அருமை மணிக்கு இவ்வ. 
எளவு துன்பம்‌ வந்ததே,” என்று வருந்‌ 
தினான்‌. காயங்களைக்‌ கழுவி மருந்து 
- போட்டான்‌. இரவு முழுவதும்‌ அதன்‌ 
அருகிலேயே இருந்து சிகிச்சை செய்‌ 
தான்‌. ... 
18 > 





ஒருநாள்‌. இரவு ஊர்‌ அடங்கிய 
தும்‌ புலி மெதுவாகக்‌ கதிர்வேலும்‌ 
அப்பாவும்‌ தங்கி இருக்கும்‌ வீட்டின்‌ 
பக்கத்தில்‌ வந்தது. - வீட்டைச்‌ சுற்றி 
லும்‌ போய்‌ நாய்க்குட்டியைத்‌ தேடிப்‌ 
பார்த்தது. வீட்டிற்குள்‌ வந்து எட்‌ 
டிப்‌ பார்த்தது. மணி கதிர்வேலின்‌ 
பக்கத்தில்‌ படுத்து இருந்தது. புலி 
யைக்‌ கண்டவுடன்‌ கீழே பாய்ந்து 
குலைக்கத்‌ தொடங்கிற்று. அதைக்‌ 
கேட்டுக்‌ கதிர்வேல்‌ எழுந்தான்‌. 

“நாய்‌ ஏன்‌ குலைக்கிறது? நம்‌ 
தூக்கத்தைக்‌ கெடுக்கிறதே,” என்று . 
அப்பா சொன்னார்‌. 
“ஒருபெரிய புலி வந்திருக்கிறது. 
அதைப்‌ பார்த்துத்தான்‌ மணி குலைக்‌ 
கிறது,” என்று கதிர்வேல்‌ சொன்னான்‌. 

அப்பா ஒரு விறகுக்‌ கட்டையை 
எடுத்துப்‌ புலியை அடித்தார்‌. அது 
கீழே குதித்துக்‌ காட்டிற்குள்‌ ஓடிப்‌ 


20 




















வாய்‌. மூடுவதற்குள்‌ ஒரு . முரட்டு = 
காளை தோட்டத்திற்குள்‌ புகுந்தது. 
பயிர்களை அழித்து மரங்கஃ 
முறித்தது. 





Ne 


ராண 
\ U a, 


ப்‌ 





eE போர்செய்தல்‌ 
மணி ஓடிப்போய்க்‌ காளையுடன்‌ 
போர்‌ தொடங்கிற்று. மாடு தோற்றுப்‌ 
போய்‌ ஓட்டம்‌ பிடித்தது. மணி 
வெற்றியுடன்‌ கதிர்வேலிடம்‌ நப 
வாலைக்‌ குழைத்தது. 


\ 


28 


IV 


கதிர்வேலின்‌ பள்ளிக்கப்த்திற்கு 
நிதி சேர்த்தார்கள்‌, பலவகையான 
வேடிக்கைகள்‌ காட்டிப்‌ பொருள்‌ 
திரட்டினார்கள்‌. 
ஒரு பையன்‌ ஒரு 
மைமனாக்‌ குருவி 
யைக்‌ கொண்டு 
வந்து அதற்குப்‌ 
Guss கற்றுக்‌ 
கொடுக்‌ தான்‌. 
அதன்‌ பேச்சைக்‌ 
கேட்டு எல்லோரும்‌ ்‌ பள்ளிக்கூட 
நிதிக்குப்‌ பணம்‌ கொடுத்தார்கள்‌. 

“நானும்‌ அப்படிச்‌ செய்தால்‌ 
என்ன? நமது பள்ளிக்கூடத்திற்குப்‌ 
பணம்‌ சேர்த்துக்‌ கொடுக்கலாமே,” 
என்று கதிர்வேல்‌ எண்ணினான்‌. 

80 








பெரிதா,” என்று தயக்க = 
துக்கொண்டே சொன்னார்‌. ' 

.. கதிர்வேல்‌ மணியின்‌. உதவியால்‌ 
Y இந்து BEER a gel? பதி y 


aa fe 
a 
BE 
தி 
a 
இ 
= 
a 
y. 
au 
rl. 
ss) 
கம. 
நி 





பரக பகா நாய்க்குட்டியைக்‌ கேட்டல்‌ 


றியும்‌, அது. தன்‌ உயிரைக்‌ காப்பாற்‌ 

றியதைப்‌ பற்றியும்‌ உபாத்தியாய 

ரிடம்‌ எடுத்துக்‌ கூறினான்‌. மேலும்‌, 

அது மலைப்பாதையில்‌ காணுமற்‌ 
33 





79, பிரகாசம்‌ சாலை, சென்னை-1. 
ளை நிலையங்கள்‌ 5 
திருநெல்வேலி-6. 


'மதுரை-1.  கோயமுத்தூாஃ1.' 
கும்பகோணம்‌-1. திருச்சிராப்பள்ளி-2. 





